எளிய செயற்பாடுகளின் மூலமாக அறிவியலை 
சிறந்த முறையில் கற்கலாம் . விதவிதமான 
பொருட்களை வெட்டியும் , ஒட்டியும் , ஒன்று 

சேர்த்தும் பொருட்களை வேலை செய்ய 
வைக்கும் செய்முறைகளால் குழந்தைகள் நிறைய 

கற்கிறார்கள் . ஒரு திட்டம் வேலை 
செய்யவில்லை எனில் குழந்தைகள் அதை 
உடனடியாக அறிந்துகொண்டு , அதை வேலை 
செய்ய வைக்க கடினமாக உழைக்கிறார்கள் . 
அறிவியலின் குதூகலங்களை குழந்தைகள் 

கண்டறியும் வகையில் படிப்படியான 
வழிமுறைகளும் செய்முறை விளக்கங்களும் 

கொண்ட ஒரு தொகுப்புதான் 
வீண்பொருட்களிலிருந்து விந்தைகள் 

என்கிற இந்த புத்தகம் ஆகும் . 


வீண்பொருட்களிலிருந்து) 

விந்தைகள் 


அரவிந்த் குப்தா 


|| 


2 


47s 
NF 
F 
/ 


an+5 


அரவிந்த் குப்தா அவர்கள் கான்பூர் ஐ . ஐ .டியில் ( 1975 ) மின் பொறியியல் 
துறையில் பட்டம் பெற்றவர் . அவர் அறிவியல் செய்முறைகள் குறித்து 
20 புத்தகங்கள் எழுதியுள்ளார் , 150 புத்தகங்களை ஹிந்தியில் 
மொழிபெயர்த்துள்ளார் மற்றும் தூர்தர்ஷனில் அறிவியல் 
செய்முறைகள் சம்பந்தமாக 125 படங்களை வழங்கியுள்ளார் . 
அவருடைய முதல் புத்தகமான Matchstick Models & Other Science Experiments , 
12 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப் பட்டு , அரை மில்லியன் 
பிரதிகள் விற்பனையாகியுள்ளன . 
குழந்தைகளுக்கு ஆர்வமூட்டும் வகையில் அறிவியலை 
படைத்ததற்காக அவர் 
National Award for Science Popularization amongst Children ( 1988), Distinguished 
Alumnus Award of IIT Kanpur (2000) , Indira Gandhi Award for Science Popularization 
( 2008) and the Third World Academy of Science Award (2010) உட்ப ட பற்ப ல 
விருதுகளை பெற்றுள்ளார் . தற்பொழுது அவர் ஐயுகாவின் Children s 
Science Centre- ல் பணிபுரிகிறார் . புத்தகத்தின் மீதும் விளையாட்டு 
பொம்மைகள் மீதும் தனக்குள்ள பேரார்வத்தை தனது பிரபல 
இணையதளமான http://arvindguptatoys.com ல் தொடர்ந்து 
பகிர்ந்து வருகிறார் . 


ரேஷ்மா பர்வே அவர்கள் புனேயிலுள்ள அபினவ கலா 
மஹாவித்யாலயாவில் வர்த்தக கலைகள் பற்றி படித்துள்ளார் . அவர் 
ஒரு ஃப்ரீலான்ஸ் மற்றும் வரைபடக் கலைஞர் . குழந்தைகளுக்கான 
புத்தகங்கள் பலவற்றிற்கு அவர் விளக்கப்படங்கள் வரைந்துள்ளார் . 


என் ஆருயிர் தோழன், கலைஞர் - ஆர்வலர், 
அவினாஷ் தேஷ்பாண்டே அவர்களுக்கு 

அர்ப்ப ணம் . 


வீண்பொருட்களிலிருந்து ) 

விந்தைகள் 


இந்த புத்தகம் நவஜீபாய் ரதன் டாடா டிரஸ்ட் 
வழங்கிய மானியத்தில் உருவாக்கப் பட்டது . 


உரை பதிப்புரிமம் : அரவிந்த் குப்தா 
விளக்கப்படங்கள் பதிப்புரிமம் : ரேஷ்மா பர்வே 


அரவிந்த் குப்தா 
விளக்கப்படங்கள் : ரேஷ்மா பர்வே 

தமிழில் : வெ . சு . காயத்ரி 


பொருளடக்கம் 


.... . ..... 


................. 

.............. 


. . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . 


.. 


.......... ............ .. 8 


.. .................. 


10 


...... .......... 


.......... 


..... ......... 


1 . சுற்றளவு /விட்டம் 
2 .பின்ன வேடிக்கை 
3 . வளையத்திலிருந்து சதுரம் 
4 . ஆர்வமான எலி 
5 . முப்பரிமாண புத்தர் 
6 . காகித மான் 
7 . காகித கோப்பை மீன் 
8 . வானூர்தி பறவை 
9 . படபடக்கும் பட்டாம்பூச்சி 
10. சுருங்கி - எழும்பும் 

முப்பரிமாண வீடு 
11. காகித மந்தாரை 
12 . இரகசிய செய்தி 
13. இரட்டை அலகு விசிறி 
14. எண்ணெய் மைய விலக்கி 
15 . ஆடும் வால் 
16 . பளிங்கு அன்னம் 
17 . நிற்கும் மாய பேனா 
18 .நீரை வளைக்கும் 

நிலையான மின்னூட்டம் 
19. மின்சாரஊஞ்சல் 
20 . வயலின் மின்னியற்றி 
21. நிலைம விசைக்குழாய் 
22 . பற்பசை விசைக்குழாய் 
23. எடை அதிகரிக்கும் மந்திரம் 
24 . சூடா ( அ ) குளிர்ச்சியா ? 
25 . புட்டி நீரூற்று 


.. . 


..... 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


.......... 


... ...... 


... 


...... ............. . . .29 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


சுற்றளவு 
விட்டம் 


கயிறு 


.......... 


கத்தரிக்கோல் 


= 22/ 7 

வண்ண 
நெகிழி உறிஞ்சிகள் செலோ - நாடா 


. ........... .. 36 


............... 


... 


... ..... 


.. ... ..... . ... ......... . . .39 


26 . மேலெழும்பும் குமிழி 
27 . நீரை இழு 
28. நீர்ப்புகா வலை 
29. கண்கவர் சோப்பு படலம் 
30. தீக்குச்சியில் பரிமாற்றம் 
31. தூக்கும் பாரந்தூக்கி பொறி 
32 . ஒளியின் பாதையை 

கண்டறிதல் 
33 . நீர் வில்லையுடன் கேளிக்கை 
34. நீரை சேர் நாணயம் பார் 
35 . மறையும் நாணயம் 
36 . நீரில் தீச்சுடர் 
37. குட்டிக்கரணமிடும் 

உருள் குவளை 
38. மதுமயக்கத்திலுள்ள புட்டி 
39. புட்டியைத் தூக்கும் புட்டி 
40 . வெற்றிடத் தூக்கி 
41. மிதக்கும் மெழுகுவர்த்தி 
42. வெப்பச்சலன புகையோட்டம் 
43 . நீட்டிக்கவல்ல வயிறு 
44.ஊதவல்ல நுரையிரல் 
45. டிஎன்ஏ-திருகு சுழல் 
46 . அமைதியான வெடிகுண்டு 


1 .உறிஞ்சிகளை 5- செ . மீ நீளமுள்ள துண்டுகளாக 
வெட்டவும் . 

2 . வட்டத்தின் சுற்றளவிற்கு 22 துண்டுகளும் 
விட்டத்திற்க்கு 7 துண்டுகளும் வெட்டவும் . 


. .. ..... 


3 . ஒவ்வொரு உறிஞ்சியிலும் ஒரு முனையை 
வண்ண நாடாவால் ஒட்டவும் . 


............... 


... .............. 


4 . விட்டத்திற்காக 7 துண்டுகளை கயிற்றில் 
கோர்க்கவும் . 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


... . .......... . 


.. . . 


.. . .............. . 


5. சுற்றளவிற்கு ஒரு நீளமான கயிற்றில் 22 துண்டுகளை 
கோர்க்கவும் . ஒரு முடிச்சு போட்டு வட்டம் உருவாக்கவும் . 


........ .... 


. . . . . . .... 


6 . 7 துண்டுகளையும் 
அதன் 
நடுவில் கட்டவும் . 


7 . 22 துண்டுகளும் 
வட்டத்தின் 
சுற்றளவையும் , 7 துண்டுகள் 
அதன் விட்டத்தையும் 
சித்தரிக்கும் . 


S = 22 


பின்ன 


வளையத்திலிருந்து 

சதுரம் 


பசை 


வேடிக்கை 


இரு தாள் 

கீற்றுகள் 
( 3 செ . மீ X 20 செ . மீ ) 


பேனா 


தாள் 


கத்தரிக்கோல் 


இந்த தாள் ஒரு விவசாயியின் 2-2/3 ஏக்கர் நிலத்தைக் 
குறிக்கும் . தாளை மடித்து ஒரு ஏக்கர் எவ்வளவு என்பதை 

காண்பிக்கவும் . 


1 . ஒரு தாள் முனையை 
எடுத்து அதன் குறுகிய 
முனையில் பசையைத் 
தடவி ... 


2... அதன் மற்றொரு முனையில் 
அதை ஒட்டி ஒரு வளையம் 
செய்யவும் . 


1 . முதலில் தாளை அதன் நடுவில் 
பாதியாக மடிக்கவும் . 


2 . தாளை மீண்டும் பாதியாக மடித்து 
நான்கு சமமான பாகங்களாக்கவும் . 


3 . இரண்டாவது கீற்றை 
படத்தில் காட்டியபடி 
வளையத்துடன் 
ஒட்டவும் . 


3 . அதை மீண்டும் பாதியாக மடித்து எட்டு சமமான பாகங்களாக்கவும் . 


4 . ஒட்டி இரண்டாவது 
வளையமும் செய்யவும் . 


5 . இரண்டாவது வளையத்தின் 
இரு அடுக்குகளையும் அதன் 
நடுவில் வெட்டவும் . 
வளையத்தை முழுவதும் 
இரண்டாக வெட்டவும் . 


4 .தாளைத் திறந்து எட்டு 
பாகங்களையும் குறிக்கவும் . 


5 . படத்தில் காட்டியபடி 1 ஏக்கர் 
பகுதிகளை கோடிட்டு காட்டவும் . 
எட்டில் மூன்று பங்கு 1 ஏக்கரைக் 
குறிக்கும் . 


திறந்தால் இந்த மாதிரி 
ஒரு கைவிலங்கைப் 
போல் தோன்றும் . 


1 acre 2/ 3 acre 


1 acre 


பின்னங்கள் ஒரு 
கருத்துப் பொருளாகிய 
எண்ணம் என்பதால் அது 
புரிந்துகொள்ள 

கடினமானது . இந்த 
செய்முறை பின்னங்களின் 

அர்த்தத்தை 
குழந்தைகள் காட்சிப் 
படுத்த உதவும் . 


சிறிய மற்றும் 
நீள வளையங்களைக் 
கொண்டு முயலவும் . 


6 . புள்ளியிட்ட நடுக்கோட்டில் 
வெட்டினால் ஒரு சதுரம் 
உருவாகும் ! 


கத்தரிக்கோல் 


ஆர்வமான 
எலி 


முப்பரிமாண 
புத்தர் 


பேனா 


சதுர தாள் 
( 15 செ . மீ x 15 செ . மீ ) 


பேனா 


காகிதங்கள் 


1 . சதுர தாளை அதன் நீளவாக்கில் 
பாதியாக மடிக்கவும் . 


2 . புத்தரின் படத்தை 3 . கோடுகளில் 
1 . ஒரு காகித்ததை ஒரு பாதி மட்டும் வெட்டவும் . 
நடுவில் மடிக்கவும் . வரையவும் . 


பால் வடுக்கை படத்தில் மா 


2 . எலியின் இடது காது செய்ய 
மேல் அடுக்கை படத்தில் 
காட்டியவாறு மடிக்கவும் . 


- 


3. தலைகீழாக திருப்பவும் . ) 


4 . புத்தருக்கு முப்பரிமாண 
வடிவம் அளிக்க மூக்கையும் 
உதட்டையும் தூக்கவும் . 


4 . அதே போல் எலியின் வலது 
காதையும் மடிக்கவும் . 


5 .உங்களின் இந்த மாதிரியை 
ஒரு கருநிற தாளில் ஒட்டவும் . 


புத்தரின் 5000 ஆண்டுகள் நீடித்து நிலைத்த 

சாசுவதமான நீதிபோதனை 


5 . வால் பகுதிக்கு அருகில் 
புள்ளியிட்ட கோட்டில் 

மடிக்கவும் . 
6 . தலைகீழாக மடித்து 
முக்கோண வால் பகுதியை 
உட்புறமாக மடிக்கவும் . ஒரு கண் 
வரையவும் . 

7 . ஆள்காட்டி விரல் மற்றும் 
பெருவிரலால் வாலை 
பிடித்துக் கொண்டு 
தேய்க்கவும் . ஆர்வமான எலி 
இடப்புறத்திலிருந்து 
வலப்புறமாக அசையும் . 


நம்பச் சொன்னதாலோ ,சம்பிரதாயம் என்பதற்காகவோ அல்லது 
நீங்களே கற்பனை செய்ததாலோ எதையும் நம்ப வேண்டாம் . ஆசிரியர் 
மீது கொண்ட மரியாதையின் காரணமாக மட்டுமே உங்கள் ஆசிரியர் 
சொல்வதை நம்ப வேண்டாம் . ஆனால் உரிய பரிசோதனை மற்றும் 

பகுப்பாய்விற்கு பின் எது நன்மை பயக்கவல்லதோ, எல்லா 
உயிரனங்களுக்கும் பயனளிக்கும் என்று நீங்கள் கண்டறிகின்றீர்களோ , 

அந்த கொள்கைகளின் மீது நம்பிக்கை வைத்து , அதை 
உங்களுடைய இலக்காக பற்றி ஏற்றுக் கொள்ளுங்கள் . 


காகித மான் 


காகித கோப்பை 
காகித கோப்பை 

மீன் 


கத்தரிக்கோல் 


கத்தரிக்கோல் 


பசை 


பேனா 


ஏ - 4 அளவுடைய பேனா 
அட்டைத் தாள் 


1 . ஒரு ஏ -4 அட்டைத்தாளை பாதியாக மடித்து , படத்தில் காட்டியபடி 
பாதி மான் வரையவும் . 

Fold here 


1 . ஒரு காகித கோப்பையின் அடிப்பாகத்தை வெட்டவும் . 


To அடிப்பகுதியை ஒரு துண்டுகளாக வெட்டவன் 


2 . அடிப்பகுதியை இரு துண்டுகளாக வெட்டவும் . 


3 . இரண்டு பாதிகளிலும் இரு 
சாய்ந்த கோடுகளை வரையவும் . 


2 .உருவரையில் வெட்டவும் . 


3 . கழுத்தை செங்கோணத்தில் 
மடிக்கவும் . 


நல் 


4 . படத்தில் காட்டியபடி 
சாய்ந்த கோடுகளை ஓரளவு 
வெட்டவும் . 


5 . நுனியிலுள்ள முக்கோணங்களை 
மடித்து மீனின் வாலை செய்யவும் . 


4 . முதலில் கழுத்தையும் , பின்பு 
முகத்தையும் தலைகீழாக மடிக்கவும் ... 


6 .இரு பாதிகளையும் 
ஒட்டவும் . 


7 . வாலில் ஒரு 
முக்கோணம் வெட்டி..... 


8 . ஒரு கண்ணை 
வரையவும் . 


இந்த நேர்த்தியான 
மீனை குளிர்சாதனப் 
பெட்டியிலோ அலமாரியிலோ 
காந்தத்தால் ஒட்டவும் . 


......ஒரு நேர்த்தியான நிற்கும் 
மானைக் காண ! 


வானூர்தி பறவை 


6 . நிற்கும் மூக்கு செய்ய 
இந்த இடத்தில் 
அழுத்தவும் . 


பேனா 


கத்தரிக்கோல் 


சதுர தாள் 
( 15 செ . மீ x 15 செ . மீ ) 


7 . மாதிரியை அதன் 
நடுத்தண்டில் 
பாதியாக மடிக்கவும் . 


1 . ஒரு 15- செ . மீ விளிம்புடைய 
சதுர தாளை அதன் மூலை 
விட்டத்தில் மடிக்கவும் . 


2 . படத்திலுள்ளபடி கோடுகளை 
குறிக்கவும் . திட கோடுகளை 
மட்டும் வெட்டவும் . 


8 . கண்கள் வரையவும் . 


- 


- 


- 


- 


4 . மாதிரியை திறக்கவும் . 


3 . வலது முனையிலிருந்து 1/8- ல் , 
இழு மடல் செய்ய வளைந்த 
முக்கோணம் மடிக்கவும் . 


9. பறவை சிறகடிக்க அதன் கழுத்தை 
ஒரு கையால் பிடித்தவாறு 
மறு கையால் மடலை கீழ் நோக்கி 
இழுக்கவும் . 


5 . படத்தில் உள்ளபடி 
கீழேயுள்ள 
முக்கோணத்தை 
மேல்புறமாக 
உயர்த்த வும் . 


சிறகுகள் மடலோடு ஒட்டியுள்ளன. 
மடலை கீழே இழுத்தால் சிறகுகளும் 
கீழே இழுக்கப் படுகின்றன. மடலை 
விடுவித்தால் அவை மேலே 
செல்கின்றன. இச்செயல் 
பறவையை படபடக்கச் 

செய்கின்றது . 


7. பழச்சாறு பைகளில் பயன்படும் மெல்லிய 
உறிஞ்சியில் 1- செ . மீ பிளவு இடவும் . 


6. 2- செ . மீமடிப்புகள் இரண்டையும் 
சேர்த்து ஒட்டவும் . 


வண்ண 
பேனாக்கள் 


படபடக்கும் 
பட்டாம்பூச்சி 


குண்டு 
உறிஞ்சி 


மெல்லிய 
= உறிஞ்சி 


பசை 


கத்தரிக்கோல் 


வண்ண 
காகிதம் 


செலோ-நாடா 


8 .உறிஞ்சியின் பிளவில் பட்டாம்பூச்சியை 
சொருகவும் . நாடாவால் உறிஞ்சியின் இரு 
முனைகளையும் மடிப்புடன் ஒட்டவும் . 


1 . ஒரு 16 செ . மீ x 8 செ . மீ 
வண்ண காகிதத்தை எடுத்து 
அதனை பாதியாக மடிக்கவும் . 

2 . அதன் மூடிய ஓரத்திலிருந்து 
2 செ . மீ அளவிற்கு மடிக்கவும் . 


9 . குண்டு உறிஞ்சியில் 
6 - செ . மீ நீளமுள்ள 
பிளவு வெட்டவும் . குண்டு 
உறிஞ்சி மெல்லிய உறிஞ்சியை 
விட குட்டையாக இருக்க 
வேண்டும் . 


10 . மெல்லிய உறிஞ்சியை குண்டு உறிஞ்சியினுள் 
சொருகவும் . குண்டு உறிஞ்சியின் இரு முனைகளையும் 
இறகுகளுடன் நாடாவால் ஒட்டவும் . 


3 . மடிப்பை திறந்து ஒரு பாதி பட்டாம்பூச்சியை 
அதன் மேல் பக்கத்தில் வரையவும் . 


4 .தாளின் இரண்டு 
அடுக்குகளையும் 
அதன் வெளிக்கோட்டில் 
வெட்டவும் . 


11 . இப்போது மெல்லிய உறிஞ்சியை ஒரு 
கையால் பிடித்தவாறு மற்றொரு கையால் 
குண்டு உறிஞ்சியை மேலும் கீழுமாக 
அசைக்கவும் . 


திறந்தால் பட்டாம்பூச்சி 
பார்க்க இவ்வாறு தெரியும் . 


இறக்கையோடு 
பொருத்தப்பட்டுள்ள 
குண்டு உறிஞ்சி ஒரு 
அழகிய பிணைப்பை 
உருவாக்குகிறது . 

உறிஞ்சியின் 
நேர்கோட்டு இயக்கம் 
இறக்கையின் கோண 
இயக்கமாக மாறுகிறத 


இரண்டு இறக்கைகளையும் ஒன்று சேர்த்து 2 செ . மீ மடிப்பில் 
அழுத்தவும் . இறக்கைகளை பிரகாசமான வண்ணங்களால் 
அலங்கரிக்கவும் . 


இது பட்டாம்பூச்சியின் 

இறகுகளை 
படபடக்கச் 
செய்யும் . 


அட்டைத் தாள் 


அளவுகோல் 


சுருங்கி - எழும்பும் 
முப்பரிமாண வீடு 


பசை 


காகித மந்தாரை செலோ- நாடா 


கத்தரிக்கோல் செலோ- நாடா 


சதுர தாள் * கத்தரிக்கோல் 
( 15 செ . மீ x 15 செ . மீ ) 


அட்டைத்தாள் 
கீற்று 


1 . ஒரு சதுரத்தை எடுத்து அதை 
16 ஆரைபாகங்களாக பகுக்கவும் . 


2 . நடுவில் ஒரு வட்டம் வரையவும் . 


வண்ண பேனாக்கள் 

1 . ஒரு அட்டைத்தாளில் சமபக்க 
முக்கோணங்கள் வெட்டி அவற்றை 
நாடாவால் ஒட்டி கூம்பகம் செய்யவும் . 
எல்லா இணைப்புகளும் எளிதில் 

வளையத்தக்கதாக இருக்க வேண்டும் . 
9 cm 
2 . வீட்டின் சுவர்களுக்காக 
நான்கு சதுரங்கள் வரைந்து 
வெட்டவும் . எல்லா இணைப்புகளையும் 8 cm 
எளிதில் வளையத்தக்கதாக 
நாடாவால் ஒட்டவும் . 

3 . கூரையை வீட்டின் 
மீது வைக்கவும் . இரு 
முன்பக்க விளிம்புகளை 
மட்டும் ஒட்டவும் . 


3 . நடு வட்டம் வரை 
எல்லா 

4 . நான்கு இதழ்களை 5 . நடு இதழ்களை 
கோடுகளையும் ஒட்டி கிரீடம் 

ஒன்று கூட்டி 
வெட்டவும் . செய்யவும் . 

நாடாவால் ஒட்டவும் . 


இந்த 
முனைகளை - 
ஒட்டவும் . 


இந்த 
முனைகளை 
ஒட்டவும் . 

4 . அடிப்பாகத்தை 
தட்டையாக்கி 

வீட்டை சுருக்கவும் . 
5 . மடித்த மடிப்புத்தாளின் மடல்களில் 
வீட்டின் இரு முனைகளை ஒட்டவும் . 

6 . வீடு முழுமை பெற கதவு 
ஜன்னல்களை ஒட்டவும் . 


6 . ஒரு காகித கீற்றை 
உருட்டி ஒரு 
தண்டு செய்யவும் . 


7 . தண்டில் மூன்று 
புற் இதழ்களை 
வெட்டவும் . மந்தாரை 
முழுமை பெற 
தண்டை பூவில் ஒட்டவும் . 


மடிப்புத் தாளை திறந்தவுடன் , 
முப்பரிமாண வீடு எழுந்து 
நிற்கும் . அதை மூடியவுடன் , 
வீடு சுருங்கி விடும் . 


12 


இரகசிய 


பழைய 
ஒளிபுகவல்ல 
குறுந்தகடு 


பந்துமுனைத் தூவல் 

(ball pen ) 


இரட்டை அலகு 

விசிறி 


10 செய்தி 
uu 


ஊசி 


பளிங்கு கல் 


மீள்மப் பசை 


கத்தரிக்கோல் 


அட்டைத்தாள் 
( 9 செ . மீ x 3 செ . மீ ) 


ஒளியூடுருவிக் கருவியின் 

குறிப்புத் தூவல் 


1 . ஒரு அட்டைத்தாளில் , படத்திலுள்ள 2 . புள்ளியிட்ட இரு 
படி , ஒன்பது சமமான பாகங்களைக் கோடுகளில் வெட்டவும் . 
குறிக்கவும் . 


F RA 


m 


1 . ஒளிபுகவல்ல குறுந்தகட்டில் குறிப்புத் 
தூவலால் அகரவரிசையை எந்த ஒரு 
சீரற்ற வரிசையில் 
வேண்டுமானாலும் எழுதுக. 


2 . குறுந்தகடு ஓட்டையின் ஓரத்தில் , 
மீளம் பசையை தடவவும் . 


ஏ 


N 


3 . குறுந்தகடு ஓட்டையில் ஒரு பளிங்கு 
கல்லை ஒட்டவும் . அதன் சிறிய பகுதி 
வெளியே தெரியும் . அது சுழலச்சு ஆகும் . 


E 


F 


3 . மடல்களை எதிர்புறங்களில் 
மடித்து விசிறியின் அலகுகள் 
செய்யவும் . 


E \ ene 


4 . நடுவில் ஒரு சிறு 
துளையிடவும் . 


4 . இரண்டாவது குறுந்தகட்டில் 
" அறிவியல் வேடிக்கையானது " 
என்ற இரகசிய செய்தியை 
எழுதவும் . 

5 . இரண்டாவது குறுந்தகட்டின் ஓட்டை மீது 
முதலாவது குறுந்தகட்டின் பளிங்கை 
வைக்கவும் . இரகசியம் மறைந்திருக்கும் . 


C 


science 


சுழலும் முகட்டு 
விசிறியின் பின்புறத்தில் 
நகராத மேல் கூரை 
தெரியும் . அதேபோல 
மேலேயுள்ள குறுந்தகடு 
சுழலும் போது சுழலாத 

இரகசிய செய்தி 
கண்களூக்கு தெரிகிறது . 


காற்று விசிறியின் 

அலகுகளில் 
மோதுவதால் 
விசிறியை 
அதிவேகமாக 
சுழற்றும் ! 


6 . இந்த பம்பரத்தை சுழற்றுவதால் , 
அடி குறுந்தகட்டிலுள்ளஇரகசிய 
செய்தி மாயமாக தெரியும் ! 


5 . ஒரு பந்து முனைத் 
தூவலின் கூர் 
முனையை விசிறியின் 
ஓட்டையில் வைத்து 
முகட்டு விசிறியின் கீழ் அதை 
பிடிக்கவும் . இது காகித 
விசிறியை சுழலச் 
செய்யும் ! 


15 


நகலெடுக்கும் 


எண்ணெய் மைய 
விலக்கி 


தாள் 


ஆடும் வால் 


கத்தரிக்கோல் 


மிதிவண்டி 
மணித்தாங்கி 


வண்ண 


நீர் 


அட்டைத்தாள் செலோ- நாடா 
இரு விளக்குமாறு 
குச்சிகள் (30 செ . மீ ) 


மூன்று கயிறுகள் 
பொருத்தப்பட்ட 
கிண்ணம் 


சமையல் 
எண்ணெய் 


ஒரு கிண்ணத்தை , தடையின்றி தொங்கவைக்க , 
மூன்று கயிறுகளுடன் கட்டவும் . 


1 . ஒரு அட்டைத்தாளில் பூனை 
ஒன்றை வரைந்து வெட்டவும் . 


2 . ஒரு நகல் தாளில் 
படத்திலுள்ளபடி இரண்டு 
குறுகலான கோடுகள் வரையவும் . 

2cm 


2 . கயிறுகள் முழுமையாக பின்னிப் பிணைய 
கிண்ணத்தை சுற்றி விடவும் . 


10cm wide 


3 .கிண்ணத்தில் மணித்தாங்கிகளை 
வைத்து பின்னர்...... 


20 
cm 
long 


4 .......எந்த தடையுமின்றி 
கிண்ணத்தை சுழல விடவும் . 


2 cm 


3 cm 


3 . குறுகலான கீற்றுகளைஉருவாக்க இரண்டு 
கீற்றுகளையும் வெட்டி நாடாவால் ஒட்டவும் . 


5 . முறுக்கிய கயிறு பிரிந்து 
சுழல் விசையினால் 
மணித்தாங்கிகள் 
விழுந்து சிதறும் . 


4 .விளக்குமாறு குச்சிகளின் 
மெல்லிய நுனிகளை ஒன்றாக 
நாடாவால் ஒட்டவும் . 


5 . தாளின் குறுகிய முனையை விளக்குமாறின் 
இணைப்பில் ஒட்டவும் . படத்திலுள்ளபடி கீற்றை 
மாற்றி மாற்றி பிண்ணவும் . இடது குச்சியை 
பிடித்துக் கொண்டு வலப்புறக் குச்சியை 
மேலும் கீழுமாக அசைக்கவும் . வாலாடும் . 


தண்ணீ 


ர் 


எண்ணெய் 


20 மி . லி தண்ணீ ரும் , 10 மி . லி 
எண்ணெயும் கிண்ணத்தில் 
ஊற்றவும் . இதை சுழற்றும் 
போது தண்ணீர் வெளியே 
எறியப்பட்டு எண்ணெய் 
உள்ளேயே தங்கி விடும் . 


ஒரு 
குச்சியை 
பூனையின் 
பின்னால் 
ஒட்டவும் . 


இது ஒரு எளிய மைய விலக்கியின் மாதிரி ஆகும் . 
அதை சுழற்றும் போது , அடர்த்தி மிகையின் காரணமாக 
நீர் வெளியே எறியப்படும் . குறைவான அடர்த்தியால் 

எண்ணெய் கிண்ணத்தின் உள்ளே இருக்கும் . 


பூனையை ஒரு கையால் 
பிடித்தவாறு ஒட்டாத 
குச்சியை மேலும் கீழும் 
அசைத்தால் பூனை 
வாலாட்டும் ! 


காகித கோப்பை 


பளிங்கு அன்னம் 


கத்தரிக்கோல் 


7 . அடிப்பாகத்தில் 2 - செ . மீ 
அளவிற்கு வெட்டவும் . 


பசை 


வண்ண எழுதுகோல்கள் 


8 . வைர வடிவில் வெற்றிடம் உருவாக்க வெட்டிய 
பகுதியை தலைகீழாக மடிக்கவும் . 


பளிங்கு 


1 . காகித கோப்பையின் 
அடிப்பாகத்தை வெட்டவும் . 


2 . கோப்பையின் விளிம்பையும் 
வெட்டவும் . 


9 . அலகிற்கும் கண்களுக்கும் 10 . வைர வடிவ இடத்தில் 
வண்ண ம் தீட்டவும் . 

பளிங்கு கல்லை 
அன்னத்தை 

வைக்கவும் .... 
அலங்கரிக்கவும் . 


3 . கோப்பையை 
இரட்டை மடங்காக்க தட்டையாக்கி ..... 


4........ கோப்பையில் ஒரு அன்னம் 
வரையவும் . 


உராய்வு குறைவு என்பதால் 
11....அன்னத்தை ஒரு தட்டின் | தட்டில் பளிங்கு தடையின்றி 
மீது வைக்கவும் . அன்னம் உருண்டு வரும் . உருளும் பளிங்கு 
சறுக்கியவாறு சுற்றி சுற்றி 

குறைந்த எடையுள்ள 

அன்னத்தையும் அதனுடன் 
வருவதற்கு தட்டை 

இழுத்து வரும் . 
சாய்த்துக் கொண்டே 
இருக்கவும் . 


5 . அன்னத்தை அதன் உருவரையில் 
வெட்டவும் . 

6 .இரு கழுத்துகளையும் 
ஒன்று சேர்த்து ஒட்டவும் . 


பழைய 
குறுந்தகடு 


எழுதுகோல் 


நெகிழி புட்டி 


நிற்கும் 
மாய பேனா 


நீரை வளைக்கும் 
நிலையான மின்னூட்டம் 

நெகிழி 
உறிஞ்சி 


மீள்மப் 
பசை 


சீப்பு 


வளையங்கள் இந்து முனைத் 


ஊசி 

பலூன் 9 
நெகிழி 
அளவுகோல் 


கம்பளி 


- குச்சி 


1 . புட்டியில் நீர் நிரப்பி மூடியை மூடவும் . 


| மீள்மத 

காந்த 
துண்டுகள் 
செவ்வக 

தூவல் 
காந்தம் 
பாலாடை கட்டி 

( ஐஸ்கிரீம் ) 
1. மீள்மத் துண்டில் 
துளையிட்டு அதை 
குறுந்தகட்டின் மீது ஒட்டவும் . 

2 . ஒரு செவ்வக காந்தத்தை 
மீள்மப் பசையால் நடுவில் 
ஒட்டவும் . அதன் தெற்கு காந்த 

முனை மேல்புறமாக இருத்தல் அவசியம் . 
3 . ஒரு எழுதுகோலை மீள்ம துண்டின் ஓட்டையில் நிற்க 
வைக்கவும். மீள்ம பசையால் அசையாதவாறு ஒட்டவும் . 


2 . புட்டியின் அடிப்பாகத்தில் ஊசியால் 
சிறு துளையிடவும் . 


3 . மூடியை திறந்தவுடன் , 
ஒரு மெல்லிய நீர்த்தாரை 
துளையிலிருந்து வழியும் . 


N 


4 . அரை பாலாடைக் கட்டி குச்சியை எழுதுகோலின் 
மீது ஒட்டவும் . குச்சியை தாங்கி , அதை உறுதியாக 
நிற்க வைக்க ஒரு முக்கோண மீள்மத் துண்டை 
ஒட்டவும் . 


5 . குச்சியின் மேலே இரு காந்த வளையங்களை 
ஒட்டவும் . அவற்றின் வடக்கு காந்த முனை கீழ் 
நோக்கி இருத்தல் அவசியம் . 


4 .ஊதிய பலூனை கம்பளியில் 
தேய்க்க வும் . 

5 . இச்செயல் பலூனை 
மின்னூட்டம் பெறச் செய்யும் . 


e 


N 


P 


S 


6 . எழுதுகோலின் இரு முனைகளிலும் காந்த 
வளையங்களை சொருகவும் . அவற்றின் துருவ 
முனைப்புகள் படத்தில் காட்டியபடி இருக்க வேண்டும் . 
எழுதுகோலின் மீதுள்ள காந்தங்கள் மேல் மற்றும் 
கீழேயுள்ள காந்தங்களால் ஈர்க்கப் படும் . 


இந்த மாதிரி காந்தவியலின் 
தத்துவத்தை அடிப்படையாகக் 

கொண்டது-- ஒத்த 
காந்த முனைகள் ஒனறையொன்று 

விலக்கும், எதிர் காந்த 
முனைகள் ஈர்க்கும் . 


பலூனை கம்பளியுடன் 
தேய்க்கும் போது , அதிலுள்ள 
ஒரு சில எலக்ட்ரான்கள் 

நீக்கப்பட்டு அதற்கு 
மின்னூட்டம் தரும் . மெல்லிய 
நீர்த்தாரை மின்னூட்டம் - 
பெற்ற பலூனை நோக்கி 

ஈர்க்க ப் படும் . 


பின்பு பலூனை நீர்த்தாரையின் அருகில் 
கொண்டு வரவும் . மின்னூட்டம் பெற்ற பலூனை 
நோக்கி நீர்த்தாரை ஈர்க்கப்படும் . ஒரு சீப்பு , 
நெகிழி , அளவுகோல் மற்றும் உறிஞ்சியை 
பயன்படுத்தி இந்த சோதனையை மறுமுறை 
செய்து பார்க்கவும் . 

21 


7 . எழுதுகோலின் கூர் முனையை அடியிலுள்ள காந்தத்தின் மீது வைக்கவும் . 
மா எழுதுகோல் நேராக நிற்கும் . சுழன்று கொண்டே இருக்க அதை சுற்றி விடவும் ! 


செம்பு 


கம்பி 


0 


9 வோல்ட் 
பொம்மை 
விசைப்பொறி 

- 1வயலின் - 1 - 99 கம்பிகள் 
மின்னியற்றி 

புட்டி மூடிகள் 
மரக்கட்டை 

உருளைகள் 


மின்சார 
1.5 வோல்ட்டு ஊஞ்சல் 
மின்கலம் 
வலுவான 
காந்தம் 

இரண்டு 

எழுதுகோல்கள் 
அட்டை 

மீள்ம 
பொம்மை . .. 

அடிப்பாகம் 


- மரக்குச்சி 


வெற்று 


மிதிவண்டி ஆரவில் 


மீள்மப் பசை 


செம்பு 
கோல் ( 5 செ . மீ ) 


இரண்டு எல் . இ . டி . , 

விளக்குகள் / 
1 . ஒரு உருளையை விசைப்பொறியின் 
சுழல்தண்டில் பொருத்தவும் . 


பா 


1 . 5 செ . மீ நீளமுள்ள வெற்று செம்பு கோலின் 
இரு முனைகளில் 40 செ . மீ நீளமுள்ள இரு 
செம்பு கம்பிகளை இணைக்கவும் . 

2 . இரு எழுதுகோல்களையும் , 
ஒரு மரக்குச்சியையும் கொண்டும் 
செய்யப்பட்ட தலைகீழாக உள்ள 
U - வடிவ ஊஞ்சலில் இந்த 
கம்பிகளை தொங்க விடவும் . 

வெற்று 

செம்பு 
3 . செம்பு கோல் இருக்கையில் கம்பி 
பொம்மையை ஒட்டி விடவும் . 


Motor 


2 . இரு புட்டி மூடிகளிலும் 
துளையிட்டு எல் . இ . டி - க்களை 

அவற்றில் பொருத்தவும் . . 
3 . எல் . இ . டி -க்களை 
விசைப்பொறியின் 
மின்முனைகளில் இணைக்கவும் . 
4. விசைப்பொறியையும் எல் . இ . டி - க்களையும் மரப்பலகை 
மீது பொருத்தவும் .உருளையை வலஞ்சுழித்து சுற்றும்போது 
இடப்புற எல் . இ . டி விளக்கு ஒளிரும் . அதையே இடஞ்சுழித்து 

சுற்றினால் வலப்பக்க எல் . இ . டி ஒளிரும் . 
5 . மீட்டுக் கம்பியின் வில்லால் 
தொடர்ந்து உருளையை 
சுற்றவும் . எல் . இ . டி -க்கள் மாறி மாறி 
ஒளிர்வதைக் காண வில்லை 
முன்னும் பின்னுமாக அசைக்கவும் . 


இடஞ்சுழி 


4 . படத்தில் உள்ளபடி மீள்ம 
அடிப்பாகத்தில் ஒரு வலுவான 2 ). 
காந்தத்தை ஒட்டி ஒரு 
மின்கலத்தை அதன் மீது 
வைக்கவும் . 
5 . மீள்ம அடிப்பாகத்தின் இரு துளைகளிலும் 

துளைகள் 
ஊஞ்சலை நிறுத்தி வைக்கவும் . மின்கலத்தின் 
மின்முனைகளில் கம்பிகளை இணைத்தும் 
துண்டித்தும் பார்க்கும் போது 
பொம்மை 
ஆடத்துவங்கும் . 

செம்பு கம்பியினுள் 
மின்சாரம் பாயும் போத 
அது மின்காந்தமாக 
மாறி நிலையான 
காந்தத்தால் ஈர்க்கப் 
படும் . தெடர்ச்சியாக 

மின்சாரம் 
செலுத்தி -நீக்கப்படும் 
போது அது ஊஞ்சலை 
ஆடச்செய்யும் . 


விசைப்பொறி மாறுதிசை 
மின்னோட்டத்தை 
உருவாக்கும் . ஆனால் 

எல் . இ . டி - க்க ள் 
நேரடி மின்னோட்டத்தில் 
மட்டுமே வேலை 

செய்யும் . 
மின்சாரம் ஒரு 
குறிப்பிட்ட திசையில் 

பாயும் போது 
மட்டுமே அவை 
ஒளிரும் . 


வலஞ்சுழி 


22 


23 


பிவிசி குழாய் 
( 2 செ . மீ விட்டம் ) | 


நீர் 


நலைம ! 
விசைக்குழாய் 


நிரம்பிய 
வாளி 


காலியான 
பற்பசை 
குழாய் 


பற்பசை 
வசைக்குழாய் 


மடங்காத உறிஞ்சி 

(5 செ . மீ ) 


Toothpaste 


கத்தரிக்கோல் 


நீர் குவளை 


பலூன் 


1 . வீடுகளில் மின்கம்பியிட பயன்படுத்தப்படும் 
50 செ . மீ நீளமுடைய பிவிசி குழாய் ஒன்றை எடுத்துக் 
கொள்ளவும் . அதன் முனைகளை வழவழப்பாக்க 
உப்புத்தாள் மீது தேய்க்கவும் . 


Toothpaste 


1 . ஒரு காலியான பற்பசை குழாயை அதன் 
திறந்த முனையிலிருந்து 4 செ . மீ தள்ளி வெட்டவும் . 
ஒட்டியுள்ள பற்பசை சுத்தமாக நீங்கும்படி 
அதை நன்கு கழுவவும் . 


2 . குழாயை இடது கையால் பிடித்துக் கொண்டு 
அதை வாளி நீரில் மேலும் கீழுமாக அசைக்கவும் . 
வலது உள்ளங்கையை குழாயின் மீது வைத்துக் கொண்டு 
சுழியானியைப் போல அதை மூடி - திறக்கவும் . 
விரைவில் நீர் பீற்றி அடிக்கத் துவங்கும் . 


2 . குழாயின் திருகு 

வாயில் ஒரு 
து பலூனை பொருத்தவும் . 


Tol 


3 . படத்தில் காட்டியபடி பலூனை 
3 . இடது கையின் மேல் - கீழ் அசைவு 

வெட்டவும் . வெட்டப்பட்ட பலூன் 
விசைக்குழாயைப் போலவும் , வலது கை 

ஒரு அடைப்பிதழை ( வால்வை ) ப் 
அடைப்பிதழை ( வால்வை ) ப் போலவும் வேலை 

போல வேலை செய்யும் . 
செய்கின்றன. உள்ளங்கையின் உபயோகம் 
அடைப்பிதழுக்கான அருமையான தொடு 
உணர்வை அளிக்கிறது . 

செல் 

othpaste 
4 . குழாயின் மூடிய முனைக்கு அருகில் 
ஒரு துளையிடவும் . அதில் ஒரு மடங்காத 
உறிஞ்சியை விநியோகக் குழாய் போல சொருகவும் . 
5. பலூன் அடைப்பிதழை திறந்த குழாயில் நுழைக்கவும் . 
இது விசைக்குழாயை முழுமை 
அடையச் செய்யும் 

othpaste 


14 


4SO 


* * 


OL 


Nasrdys 
| 


* 


குழாய் நீரில் மூழ்கும் போது சிறிதளவு 
நீர் குழாயில் ஏறும். உள்ளங்கையை தூக்கி 
குழாய் திறந்தவுடன் , காற்று வெளியேறும் . 

குழாயின் மேல் பாகத்தை 
உள்ளங்கை யால் மூடியவுடன், மேலே 

ஏறிய நீர் கீழே இறங்க 
இயலாது . ஒவ்வொரு முறை அசைக்கும் 
போதும் சிறிது நீர் மேலே ஏறி ஏறி , 
இறுதியாக அது பீற்றியடிக்கும் . 


வெட்டப்பட்ட 
பலூன் ஒரு 
அடைப்பிதழை 
போல் வேலை 

6 . விசைக்குழாயை நேராக 
செய்யும் . ஒரு பிடித்துக் கொண்டு ஒரு 
வழிச் செல்லுகை 

குவளை நீரில் மேலும் கீழுமாக . 
மட்டுமே இதில் 
சாத்தியம் . நீர் 

அசைக்கவும் . சிறிது நேரத்திற்கு " 
கீழிருந்து மேலே பின்னர் , விநியோகக் குழாய் 

பாயும் . எதிர் | 
திசையில் பாயாது .) 

வழியாக நீர் பீற்றியடிக்கும் . 


24 


25 


தராசு 
தட்டு 


வில் தராசு 


எடை அதிகரிக்கும் 

மந்திரம் 


நீர் நிரப்பிய 
குவளை 


4 . குவளை நீரின் எடை 400 கிராம் . காற்றில் 
தொங்கவிடப்பட்ட கல்லின் எடை 65 கிராம் . 
குவளையில் படாமல் கல்லை நீரில் அமிழ்த்தவும் . 
தட்டின் அளவீடு 420கிராம் . வில் தராசின் 
அளவீடு 45கிராம் . 


எடை 
( கல் ) 


இம்முறை, தராசு தட்டின் எடை அதிகரிப்பு 
( 20கி ) வில் தராசின் எடை குறைவிற்கு சமமாக 
இருக்கும் (20 கி ) 


1 . தராசு தட்டின் மீது நீர் 
நிரப்பிய ஒரு குவளையை 
வைக்கவும் . 


2 . குவளையைத் தொடாமல் உங்கள் 
விரல்களை நீரில் அமிழ்த்தவும் . 


தராசு தட்டின் அளவீடு: 420 கிராம் 
வில் தராசின் அளவீடு: 45 கிராம் 


AND 


3 . தராசு தட்டின் அளவீட்டில் 
காணப்படும் அதிகரிப்பு 
விரல்களால் இடம்பெயர்ந்த 
நீரின் எடைக்கு சமமாக 
இருக்கும் . 


இது ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை அடிப்படையாகக் 
கொண்டது -- மேலே எழும்பும் விசை ( அ ) 
உந்து விசை இடம்பெயர்க்கப்பட்ட 
நீரின் எடைக்கு சமமாக இருக்கும் . 


UD 


200 


விரல்களை அமிழ்த்துவதால் 

எடை 50 கிராம் 
அளவிற்கு 
அதிகரிக்கும் . 


சூடா ( அ ) 
குளிர்ச்சியா? 


ST 


1501 


Jitian 


250al 


anni 


Gun 


எடை அதிகரிப்பை 

கவனி 


1 . மூன்று கண்ணாடி 
குவளைகள் எடுத்துக் 
கொள்ளவும் . ஒன்றில் 
வெந்நீரும் , மற்றொன்றில் 
குளிர்ந்த நீரும் , மூன்றாவதில் 
அறை வெப்பநிலையிலும் 
நிரப்பிக் கொள்ளவும் . 


4 . விரல்களைஇறுக்கமாக மூடி 
குவளையில் படாமல் கைமுட்டியை 
நீரில் அமிழ்த்தவும் . விரல்களை விட 
கைமுட்டி அதிக கொள்ளளவை 
ஆக்கிரமிக்கும் என்பதால் எடை 
அதிகரிப்பு இன்னும் அதிகமாக 
இருக்கும் . 


2 .பின்பு ஒரு விரலை 
வெந்நீரிலும் , மற்றொன்றை 
குளிர் நீரிலும் இடவும் . 
ஒரு நிமிடம் விரல்களை 
அவ்வாறு வைக்கவும் . 


பா 


CONSOppo 


Sahmin 


100g 


3 . பின்னர் இரு 
விரல்களையும் 
நடுவிலுள்ள குவளையில் 
அமிழ்த்த வும் . 


எடை அதிகரிப்பை 

கவனி 


கை முட்டியை அமிழ்த்துவதால் 
100கிராம் எடை அதிகரிக்கும் 


Hint 


குளிர் நீரிலிட்ட விரலுக்கு அந்த நீர் 
கதகதப்பாகவும் , ஆனால் வெந்நீரில் 
இருந்த விரலுக்கு குளிர்ச்சியாகவும் 

உணர்வீர்கள் 


2001 


Ninal 


26 


கத்தரிக்கோல் 


நெகிழி 
குவளை 


தண்ணீ 


ர் 


ஒளிபுகவல்ல 

நெகிழி புட்டி 
( 4 செ . மீ உயரமான ) 


புட்டி 
நீரூற்று 


மேலெழும்பும் 

குமிழி 


> கத்தரிக்கோல் மீன் தொட்டி 


Illa 


நீர் நிரப்பிய 
குவளை 


நெகிழி 
சொட்டி 


1 . மீள்ம மேல்மூடியை 
சொட்டியிலிருந்து 
அகற்றவும் . 


2 . ஒரு சிறிய புட்டியின் 
அடிப்பாகத்தில் துளையிடவும் . 


1. தொட்டியில் நீர் 
நிரப்பவும் . 


2 . நெகிழி குவளையின் அடிப்பாகத்தில் 
ஒரு 8 மிமீ துளையிடவும் . 


3 . அதன் மூடியில் மற்றொரு 4. சொட்டி குழாயை புட்டி 
துளையிடவும் . 

மூடியில் இருக்கமாகப் 
பொருத்தவும் . 


5 .உங்கள் விரலால் அடிப்பாக ஓட்டையை 
மூடிக்கொண்டு ஒரு குவளை நீரில் 

புட்டியை நீரில் மூழ்கடிக்கும் 
புட்டியை தலைகீழாக இறக்கவும் . 

போது மூடிக்கு அருகில் 
அழுத்தம் அதிகமாக இருக்கும் . 

ஆதலால் , அடிப்பாக 
ஓட்டையைத் திறந்தவுடன் 
நீரூற்று பொங்கி வழியும் . 


3 . உங்கள் விரலால் ஓட்டையை 
மறைத்துக் கொண்டு மீன் 
தொட்டியின் அடிப்பாகத்தை 
நோக்கி குவளையை தள்ளவும் . 
குவளை அடிப்பாகத்தில் 
ஒரு உறிஞ்சும் குவளையைப் 
போல ஒட்டிக் கொள்ளும் . 


4 . விரலை எடுத்தவுடன், ஓட்டை வழியே 
காலி குவளையினுள் நீர் புகுந்து , அதனால் 
காற்று குமிழிகள் வெளியேறத் துவங்கும் . 
குவளை முழுவதும் நீர் நிரம்பும் வரை 
இது தொடரும் . பின்பு குவளை 
மேலே எழும்பி மிதக்கும் . 


6 . அடி ஒட்டையை திறந்துவுடன் 
புட்டியினுள்ளே ஒரு நீர்த்தாரை 
பொங்கி வழிவதைக் காணலாம் . 


அமிழ்த்தும் போது குவளையின் உள்ளே 
உள்ள காற்றில் சிறிதளவு வெளியேறும் . இது 
நிறைவற்ற வெற்றிடத்தை உருவாக்குகிறது . 
தவளையும் மீன் தொட்டியின் அடிப்பாகத்தில் 
உறிஞ்சும் கோப்பையை போல ஒட்டுகிறது . 


29 


நெகிழி 
புட்டி 


நீரை இழு 


மடங்காத 
உறிஞ்சி - 
(5செ. மீ ) 


நீர்ப்பகா * 


நீர்ப்புகா 
வலை 


13 


வண்ண 


கொசுவலை 


நீர் 


குவளை 


கத்தரிக்கோல் 

மடங்கவல்ல) 

நெகிழி குழாய் 
மீள்மப் 

( 50 செ . மீ ) / 
பசை 


நெகிழி தட்டு 
மீள்மப்பட்டை 


3 . குவளையின் மீது 
ஒரு நெகிழி மூடியை 
வைக்கவும் . 


1 . வலையை குவளையின் 
மீது வைத்து விழாமல் இருக்க 
மீளமப் பட்டையால் 
கட்ட வும் . 

2 . குவளையை 
விளிம்பு வரை 
வண்ண 
நீரால் 
நிரப்பவும் . 


1 . கத்தரிக்கோலால் புட்டி மூடியில் 
ஒரு துளையிட்டு அதில் ஒரு மடங்கவல்ல 
குழாயை இறுக்கமாகப் பொருத்தவும் . 2 . புட்டியின் அடிப்பாகத்திற்கு 

அருகில் ஒரு துளையிடவும் . 
இணைப்பு 
ஒழுகாதவாறு 
பொருத்தவும் ப 

துளையில் ஒரு 
4 .உறிஞ்சி 

5 செ . மீ மடங்காத 
முனையை 

உறிஞ்சியை 
விரலால் மூடி இறுக்கமாகப் 
புட்டியில் 

பொருத்தவும் . | 
நீர் நிரப்பவும் . இணைப்பை மீள்மப் 
பசையால் மூடவும் . 

5. குழாய் பொருந்திய மூடியை 
புட்டியில் மூடவும் . அதன் 
மறுமுனையை குடுவை நீரில் 
அமிழ்த்த வும் . 

இது வடிகுழாயை 
எளிமையாக 
உருவாக்கும் 
புதுமையான 
வழியாகும் . 


4 . குவளையைத் தலைகீழாகப் 
பிடித்தவாறு மெதுவாக 
மூடியை திறக்கவும் . 


குவளை ஓட்டைகள் 
நிறைந்த வலையால் 
மூடப்பட்டிருந்தாலும் 
நீர் கீழே கொட்டாது . 


தூக்கு 


6 . குடுவையை உயர்த்தி மடங்காத 
உறிஞ்சியின் முனையைத் 
திறக்கவும் . வண்ண நீர் 
குடுவையிலிருந்து குழாய் வழியாக 
உறிஞ்சப்படும் . மெல்ல , எல்லா 
நீரும் வடிந்து வெளியேறும் . 


பரப்பு இழுவிசை ஒரு கண்ணுக்கு 

தெரியாத தோலை நீரின் 
மேற்பரப்பிற்கு தருகிறது . 
கீழ்நோக்கிய விசையால் 
நீரை வலையின் நுண்ணிய 
துளைகளின் வழியே தள்ள 

இயலவில்லை 


5 . இந்த சோதனையை 
பாதியளவு மட்டுமே நீர் 
நிரம்பிய குவளையைக் 
கொண்டு 
மறுபடி செய்து 
பார்க்க வும் . 


கண்கவர் 
சோப்பு படலம் 

திரவ சோப்பு 


தீக்குச்சியில் 
பரிமாற்றம் 


தீக்குச்சி 


நெகிழி புட்டி - மேல் பாகம் 
விதவிதமான சாய்வுகளுடன் 


1 . தீக்குச்சிகளை படத்தில் காட்டிய படி அடுக்கவும் . 


1. வெட்டிய புட்டி ஒன்றை 
எடுத்து சோப்பு கரைசலில் 
முக்கவும் . புட்டிக்கு மூடி 
இருக்க கூடாது . 


2 . புட்டியை மேலே தூக்கி 
சிறிது சாய்க்கவும் . படலத்தை 
கவனமாக பார்க்கவும் . பரப்பு 
இழுவிசையின் காரணமாக படலம் 
மேல் நோக்கி நகரும் . 


2 . 2- ஐ 1- க்கு எதிர்பக்கத்தில் 
( குறுக்காக ) வைக்கவும் . 


3 . 3- ஐ 2 - க்கு 
எதிர்புக்கத்தில் 
( குறுக்காக ) 
வைக்கவும் . 


4 . 4- ஐ 1 ,3- க்கு 
எதிர்புக்கத்தில் ( குறுக்காக ) 
வைக்கவும் . 


5 . இப்பொழுது , 4- ஆவது தீக்குச்சியை 
தொடர்ச்சியாக அழுத்தி பின்னர் விடுவிக்கவும் . 


இந்த சோதனையை பல்வேறு சாய்வுகளுடைய 
விதவிதமான புட்டிகளைக் கொண்டு முயன்று பார்க்கவும் . 


5 .இச்செயல் 2 - வது தீக்குச்சியை 
தூக்கி பின் விழச்செய்யும் . 


அதிக 
சாய்வு 


குறைவான 
சாய்வு 


சாய்வே 
இல்லை 


படலம் விரைவாக படலம் மெதுவாக 


இந்த தீக்குச்சி 

சங்கிலியில் 
6 . இதே முறையில் இன்னும் குச்சிகளை 

ஒன்று 
அடுக்கி இச்சங்கிலியின் நீளத்தை 

மற்றொன்றுடன் 
அதிகரிக்கவும் . கடைசி தீக்குச்சியை தொடர்புடையது . 
அழுத்தும் போது , முதல் 

கடைசி தீக்குச்சியை 
தீக்குச்சி தூக்கும் . 

அழுத்துவதால் 
தொடர் ஆதாரப் 
புள்ளிகள் வழியாக 
விசை செலுத்தப் 
பட்டு முதல் 
குச்சி தூக்கும் . 


படலம் ஒரே 
இடத்தில் 
இருக்கும் 


நகரும் 


நகரும் 


மேற்பரப்பை குறைக்கும் முயற்சியில் 
சோப்பு படலம் குறுகிய முனையை 

நோக்கி பயணிக்கும் . அதிக சாய்வு 
அதன் வேகத்தை அதிகரிக்கச் செய்யும் . 


B 


ஐஸ்கிரீம் 
குச்சிகள் 


தூக்கும் 
பாரந்தூக்கி பொறி 


வளையத்தக்க 
குழாய் 


9 . ஒரு பீற்றாங்குழலில் 
ஒரு வளையத்தக்க 
குழாயை 
இறுக்கமாகப் 
பொருத்தவும் . 


தாமிர கம்பி 


ஊசி இரு பீற்றுகுழல்கள் 

(5மி . லி .) 
அட்டை 
துண்டுகள் 


10. பீற்றாங்குழலை 
நீரால் நிரப்பவும் . 


11. வளையத்தக்க குழாயின் 
மறுமுனையில் இன்னொரு 
பீற்றாங்குழலைப் 
பொருத்தவும் . 


1 . ஒரு ஊசியால் ஒவ்வொரு 
குச்சியிலும் மூன்று துளைகளிடவும் . 


2 . இரு குச்சிகளை தாமிர 
கம்பியால் இணைக்கவும் . 


ஒரு தள்ளாங்கோலைத் தள்ளினால் 
அடுத்தது வெளியேத் தள்ளப்படும் . 


. 


. 


ஒரு பீற்றாங்குழலை அடிப்பாக 
அட்டையுடன் கட்டி அதன் 
தள்ளாங்கோலை சோம்பேறி 
இடுக்கியின் பொருத்தாத 

முனையில் கட்டவும் 


4 . ஐஸ்கிரீம் குச்சிகளால் 
சோம்பேறி இடுக்கியை 
உருவாக்கவும் . 


3 . தாமிர கம்பிகளை 
தடுக்கைப்போல வளைக்கவும் . 


ioowut 


5 . குறுக்கு குச்சிகளைக் 
கொண்டு இரண்டு 
சோம்பேறி இடுக்கிகளை 
அடிப்பாகத்தில் 
ஒன்றிணைக்கவும் . 


அடிப்பாகத்துடன் கட்டப்பட்ட பொருத்தாத 
பீற்று குழல் 

முனை 


பொருத்தப்பட்ட 
முனை 


சோம்பேறி இடுக்கி 
சுருங்கி விரியக்கூடியது 


13 . இன்னொரு தள்ளாங்கோலை 
தள்ளுவதால் சோம்பேறி இடுக்கி 
மேடையை உயர்த்தும் . இந்த 
சோதனையை ஏதாவது 
பளுவைத் தூக்கி பார்க்க மறுமுறை : 
செய்து பார்க்கவும் . 


6 .இரு குச்சிகளில் பிளவுகளிட்டு 
அவற்றை சோம்பேறி இடுக்கிக்கு 

மேலே பொருத்தவும் . 
7 . அட்டை மேடையொன்றை 
அதன் உச்சியில் ஒட்டவும் . 


D 


8 . இந்த அமைப்பை ஒரு 
அட்டையின் அடிப்பாகத்தில் 
பொருத்தவும் . இடுக்கியின் ஒரு முனை 
பொருத்தியும் மறுமுனை எதிலும் பொருத்தப்படாத 
பொருத்தாமலும் இருத்தல் வேண்டும் . முனை 
34 


நீர் ஒரு அமுக்க இயலாத திரவமாகும் . ஒரு பீற்றுக்குழல் வழியாக நீரை 
தள்ளினால் அது அமுங்காமல் இன்னொரு பீற்றுக்குழலுக்கு 

அழுத்தத்தைக் கடத்தும் . 


அடிப்பாகத்துடன் 
பொருத்தப்பட்ட 

முனை 


35 


துடைப்பான் 


ஒளியின் பாதையை 
கண்டறிதல் 


தண்ணீ 


ர் 


நீர் வில்லையுடன் 
கேளிக்கை 

ஒரு அட்டையில் 
இரு அம்புகள் 


கண்ணாடி 


உருளை கண்ணாடி 

குவளை 


விளையாட்டு ஊடொளி சுட்டிக்காட்டி 


1 . ஒருஊடொளி சுட்டிக்காட்டியை 
சுவற்றின் மீது அடித்தால் ஒரு 
ஒளிப்புள்ளியை காண்பீர்கள் . ஆனால் , 
ஒளியின் உண்மையான பாதை 
கண்களுக்கு புலப்படாது . 


1 . அம்பு வரைந்த அட்டையை 
சுவற்றின் அருகில் வைக்கவும் . 


2 . இப்போது சுண்ணக்கோலின் துகள்கள் ஒட்டியுள்ள 
ஒரு கரும்பலகை அழிப்பானை எடுக்கவும் . ஒளிக்கதிர்கள் - 
செல்லும் சாத்தியமுள்ள பாதையில் அதை தட்டவும் . 
சுண்ணக்கோல் துகள்களுக்கிடையில் ஒளிக்கற்றை 
திடீரென மிளிரும் . 


2 . ஒரு குவளையை அட்டைக்கு 
முன் வைக்கவும் . 


3 . கீழ் அம்பு உள்ளடக்கும் வரை 
குவளையில் நீர் நிர்ப்பவும் . 


3 .ஊடொளி கற்றையை ஒரு கோணத்தில் 
கண்ணாடி மீது ஒளிரச்செய்யவும் . 


4 . சுண்ணக்கோல் துகள்களை / 
உதிர்ப்பதன் மூலமாக படுகதிரும் 
பிரதிபலித்த கதிரும் உங்களுக்கு 
தெளிவாகத் தெரியும் . 


4 . கீழே வரைந்துள்ள அம்பின் திசை மாயமாக எதிர்புறம் மாறி 
பெரியதாக தெரியும் . 


குவளையில் நீர் 
நிரப்பியதும் , அது 
குவிவில்லையைப் 
போல வேலை செய்து 
அம்பை எதிர் திசையில் 

மாற்றும் . 


காற்றில் ஒரு ஒளிக்கற்றை கண்களுக்கு புலப்படுவதில்லை 
தூசும் சுண்ணக்கோல் துகள்களும் ஒளியை சிதறடித்து 

ஒளிக்கற்றையை தெரியச் செய்கின்றன. 


37 


நீரை சேர் 
நாணயம் பார் 


இரு ஒளிபுகவல்ல 
(கண்ணாடி ) 
குவளைகள் 


மறையும் 
நாணயம் , 


தண்ணீ 


ர் 


(III 


III 


இரண்டு 
நாணயங்கள் 


AIIIIIIN 


தண்ணீ 


ர் 


கோப்பை 


நாணயம் 


1 . ஒரு நாணயத்தின் மீது 
குவளையை வைக்கவும் . 


1 . கோப்பையில் நாணயம் ஒன்றை வைக்கவும் . 


2 . மற்றொரு நாணயத்தை 
இரண்டாவது குவளையினுள் 
வைக்கவும் . 


2 . நாணயம் கண் பார்வையை 
விட்டு மறையுமாறு கோப்பையை 
விட்டு சிறிது விலகி இருக்கவும் . 


3 . ஒரு நண்பனை கோப்பையில் நீர் ஊற்றச் 
சொல்லுங்கள் . 


3 . இரு 
குவளைகளிலும் 
சம அளவு 
நீர் நிரப்பவும் . 


5 . முதல் குவளையை 
இப்போது தூக்கவும் . 
குவளையை மீண்டும் 
அதன் மீது வைக்கும் 
முன் நாணயத்தின் மீது 
நீர் சில துளிகள் இடவும் . 
நாணயம் மறுபடியும் 
மாயமாகத் தெரியும் ! 


4 . நீரை சேர்த்தவுடன் முழு நாணயமும் மாயமாக 
மறுபடியும் கண்களுக்கு புலப்படத் துவங்கும் ! 


4 . நீர் நிரப்பியதும் 
முதல் குவளையின் 
அடியிலுள்ளநாணயம் 
மறையும் . இரண்டாவது 
நாணயம் அதுவரை 
தெரியும் . 


அடர்ந்த ஊடகத்திலிருந்து 
அடர் குறை ஊடகத்திற்கு 

செல்லும்போது 
ஒளி செங்குத்துக் 
கோட்டிலிருந்து விலகிச் 
செல்லும். இந்த நிகழ்வு 
ஒளி விலகல் எனப்படும் . 


நீருக்கும் கண்ணாடிக்கும் ஒளிவிலகல் எண் 
கிட்டத்தட்ட ஒன்றே ஆகும் . ஆகையால் , (c) யில் 

உள்ளதைப் போல நாணயத்தின் மீது 
நீர் துளிகள் விட்டதும் , அது ( B)- யின் நிலைமையைப் 
போன்ற நிலையைஉருவாக்குவதால் நாணயம் 

தெரிகிறது . 


38 / 


39 


மெழுகுவர்த்தி 


நீர் 


நீரில் தீச்சுடர் 


அட்டைக் கீற்று 
15 செ . மீ x 6 செ . மீ 


குட்டிக்கரணமிடும் சிறிய நெகிழி பந்து 
உருள் குவளை 

( 3 செ . மீ ஆரம் ) 


ITI 


// 


| 


கண்ணாடி ஒளிபுகவல்ல 
தகடு 

நெகிழி 

குவளை 
தீப்பெட்டி 


V - வடிவ அட்டை 

செலோ- நாடா 

பந்து ( அ ) 
வெட்டி குண்டான பளிங்கு 


மெழுகுவர்த்தி 


1 . ஒரு மேசையில் கண்ணாடி 
தகடை செங்குத்தாக நிறுத்தி 
வைக்கவும் . தகடின் இரு புறமும் 
மெழுகுவர்த்தியையும் 
குவளையையும் சம 
தூரத்தில் வைக்கவும் . 


1 . நெகிழி பந்தை இரு சம 
பாதிகளாக வெட்டவும் . 


2 . அட்டை கீற்றை வெட்டிய 
பந்தில் பொருந்துமாறு 
வளையமாக மடிக்கவும் . 


கண்ணாடி 
தகடு 


2. இப்போது மெழுகுவர்த்தியை 
ஏற்றவும் . 


நெகிழி 
குவளை 


3. பந்தின் ஒரு பாதியையும் 
வளையத்தையும் 
நாடாவால் ஒட்டவும் | 


4 . ஒரு பந்தை 
வளையத்தினுள் 
போடவும் . 


5 . இப்போது பந்தின் இரண்டாம் 
பாதியை வளையத்தின் மீது நாடாவால் 
ஒட்டவும் . இது உருள் குவளையை 
முழுமை பெறச் செய்யும் . 


6 .உருள் குவளையை 
V - வடிவ அட்டை மீது வைக்கவும் . 
குவளையை குட்டிக்கரணமிட வைக்க 
அட்டையை சற்று சாய்வாக வைக்கவும் . 


3. பின்னர் குவளையில் நீர் நிரப்பவும் . 


கண்ணாடி தகடின் வழியாக பார்க்கும் பொழுது , 
நீர்க்குவளையினுள் மெழுகுவர்த்தி எரிவது போல் 
தோன்றும் . 


சாய்க்கும் போது 
பந்து வலமிருந்து 
இடப்புறமாக 
நகரும் . இது 
குப்பியின் ஈர்ப்பு 

மையத்தை 
மாற்றுவதால் அது 
தட்டிக்கரணமிடுகிறது 


எரியும் மெழுகுவர்த்தியின் பிம்பம் 

நீர்க் குவளையின் மீது தானே 
விழுவதால் ஏற்படும் மாயமே காரணமாகும் . 


40 


நீர் 


இரண்டு 
குவளைகள் 


நெகிழி புட்டி 
(500 மி . லி ) 

மதுமயக்கத்திலுள்ள 

புட்டி 
செலோ-நாடா 

தட்டு 


புட்டியை 
தூக்கும் 
புட்டி 


கழிப்பறைக் 
காகிதம் 


////////// 


IIIIIIIIIIII 


பலவித 
வண்ண காகிதங்கள் 


மெழுகுவர்த்தி தீப்பெட்டி 
1 . கழிப்பறைக் 
காகிதத்தை 

2 . நடுவில் 4 செ . மீ 3 . ஒரு மெழுகுவர்த்தியை 
நான்காக 

விட்டமுள்ள ஒரு குவளையில் பொருத்தவும் . 
மடிக்கவும் . 

துளையிடவும் . 


2 . ஒரு ஆழமில்லாத தட்டில் 
சிறிது நீர் ஊற்றவும் . 


3 . தட்டில் புட்டியின் வாயை 
1 . ஒரு நெகிழி புட்டியை 

நிற்க வைக்கவும் . 
கருப்பு நிற காகிதத்தால் 

தட்டிலுள்ள நீர் புட்டியின் 
சுற்றி நாடாவால் ஒட்டவும் . வாயை மூடும் . 


5 . காகிதத்தை விளிம்பில் 
4 . காகித அடுக்குகளை ஈரப்படுத்தவும் . 
குவளையின் மீது 
வைக்கவும் . 

6 . மெழுகுவர்த்தியை 
ஏற்றவும் . 


4 . இந்த மொத்த அமைப்பையும் சூரிய 
வெளிச்சத்தில் வைக்கவும் .சிறிது 
நேரத்திற்கு பின் , காற்று குமிழிகள் புட்டியின் 
வாயிலிருந்து வெளியேறும் , புட்டியும் 
அசையத் துவங்கும் . இந்த சோதனையை 
பலவித வண்ண காகிதங்களைக் கொண்டு ( 3 ) 

முயன்று பார்க்கவும் . 
கருநிற புட்டி சூரிய வெப்பத்தை 
உறிஞ்சும் .உள்ளேயுள்ள காற்று 
விரிவடைந்து வாய் வழியே வெளியேறு 
இது புட்டியை அசைந்து நடனமிடச் செய்ய 


7 . இன்னொரு 
குவளையின் விளிம்பை 
ஈரப்படுத்தி....... 


8 ...... முதல் குவளையின் 
மீது கவிழ்த்து வைக்கவும் 
மெழுகுவர்த்தி அணையும் 
வரை பொருத்திருக்கவும் . 


சூடான காற்று குளிர்ந்த பின் சுருங்கி 
இரு குவளைகளுக்கு இடையில் 
வெற்றிடத்தை உருவாக்குகிறது . 
குவளைகள் ஒட்டிக்கொள்வதால் 
இரண்டையும் ஒன்றாக தூக்க இயலும் 


9 . மேல் குவளையை தூக்கும் 
போது கீழ் குவளையும் சேர்ந்து 
அதனுடன் மேலெழும்பும் . 


42 


43 


கண்ணாடி 
குவளை 


வெற்றிடத் தூக்கி 


ஒளிபுகவல்ல 
குவளை 


மிதக்கும் 
மெழுகுவர்த்தி 


வண்ண 


நீர் 


தீப்பெட்டி 


| | தட்டு 


தட்டு 


பலுன் 


காகிதத் 


நதுண்டு 


தீப்பெட்டி 

மெழுகுவர்த்தி 


தண்ணீ 


ர் 


1 . ஒரு பலூனை ஊதி 
அதை கட்டவும் . 


பெரியோரின் 
உதவியை 
நாடு 


2 . ஒரு காகித 
துண்டை 
எரிக்கவும் . 


1 . வண்ண நீரை ஒரு 
தட்டில் ஊற்றவும் . 


2 . ஒரு எரியும் மெழுகுவர்த்தியை 
நடுவில் வைக்கவும் . 


3 . காலியான குவளையினுள் 
எரியும் காகிதத்தை 
கவனமாக போடவும் . 


4 . பலூனின் அடிப்பாகத்தை நீரில் 
அமிழ்த்த வும் . 


3 . மெழுகுவர்த்தியை ஒரு குவளையால் மூடவும் . 
சிறிது நேரத்தில் , மெழுகுவர்த்தி அணைந்து நீர் 
வெகுவேகமாக மேலே ஏறும் . இது 
மெழுகுவர்த்தியை மிதக்கச் செய்யும் . 


5 . ஈரமான பலூனை குவளையின் மீது 
வைக்கவும் . எரியும் காகிதம் அணையும் வரை 
பொருத்திருக்கவும் . பலூன் குவளையில் 
ஒட்டிக் கொள்ளும் . 


6 . பலூனை தூக்கினால் 
குவளையும் அதனுடன் 
சேர்ந்து மேலே எழும்பும் . 


தவளையினுள் உள்ள 

சூடான காற்று 
தளிர்ந்த பின் சுருங்கி 
லூனை இறுக்கமாக 
உறிந்து விடும் . 

இதுவே 
வெற்றிடத்தின் 
சக்தியாகும் . 


குவளையினுள்உள்ள சூடான காற்று 
குளிர்ந்த பின் சுருங்கும் . குளிர்ந்த 
காற்று குறைவான இடத்தையே 
நிரப்பும் . ஆதலால் அது தட்டிலிருந்து 
நீரை தீவிரமாக இழுக்கும் . 


44 


பசை 


அட்டைப் 
பெட்டி 


வெப்பச்சலன 
புகையோட்டம் 


தெளிதகடு 


நீட்டிக்கவல்ல 
வண்ண 

வயிறு 
வரைத்தூவல்கள் 

காகிதம் 


ஊதுபத்தி 

= கத்தரிக்கோல் 
மெழுகுவர்த்தி 
தீப்பெட்டி 

செலோ- நாடா 


தீப்பெட்டி 


1 . படத்தில் காட்டியபடி பெட்டியில் ஒரு 
செவ்வக சாளரம் வெட்டவும் . 


1.தீப்பெட்டியின் வெளியுறையை 
வெள்ளை காகிதத்தால் மூடவும் . 
அதோ போல இழுப்பறையின் 
அடிப்பாகத்தையும் வெள்ளை 
காகிதத்தால் மூடவும் . 


2 . பெட்டியினுள் ஒரு கருப்பு நிறத் தாளை 
ஒட்டவும் . கருப்பு பின்னணியில் புகை 
தெளிவாக கண்களுக்கு தெரியும் . 

பெட்டியின் மேல்புறத்தில் 
இரு துளைகளிடவும் . 


களுக்குனருறத்த 


சாளரத்தில் தெளிதகடு 
ஒன்றை ஒட்டவும் . 


2 . தீப்பெட்டியின் மேல் ஒரு 
பூனையின் முகமும் , பாதி உடலும் 
வரையவும் . அதன் வால் பகுதியை 
இழுப்பறையில் வரையவும் நீளமான வயிறு 
வரைய வேண்டியதை நினைவில் கொள்ளவும் . 
வெளியுறை உட்புற இழுப்பறை 3. இழுப்பறையை உள்ளேதள்ளும் 

போது வயிறு சுருங்கும் . வெளியே 
இழுத்தால் 
பூனையின் வயிறு நீளும் . 


3 . ஒரு தெளிதகட்டில் இரண்டுஉருளைகள் 
செய்து அவற்றை ஓட்டைகளில் இறுக்கமாக 
பொருத்தவும் . 


4 . ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தி ஒன்றை 
இடது பக்க புகைபோக்கியின் கீழே 
பெட்டியினுள் வைக்கவும் . 


5 . ஒரு ஊதுபத்தியை 
பற்றவைத்து வலது 
பக்க புகைபோக்கியின் 
மேலே பிடிக்கவும் . 


6 .ஊதுபத்தியின் புகை - 
வலது பக்க புகைபோக்கி 
வழியேஉறிஞ்சப்பட்டு 
இடப்பக்கத்தின் 
வழியேவெளியேறும் . 


சூடான காற்று இலேசாக 
இருப்பதால் அது இடப்புற 
புகைபோக்கியிலிருந்து 

மேலே எழும்பும் . இது 
வலப்புற புகைபோக்கியில் 

இருந்து புகையை 
உள்ளிழுக்கும் . இந்த 
செய்முறையில் அழகிய 
வெப்பச் சலன ஓட்டத்தை 

காண்பீர்கள். 


4 .இதே போல் , வெளியுறையிலும் 
இழுப்பறையிலும் ஒரு ஒட்டகச் 
சிவிங்கியை வரையவும் . இழுப்பறையை 
வெளியே இழுப்பதன் மூலம் ஒட்டகச் 
சிவிங்கியின் கழுத்தை நீளமாக்க 
இயலும் . 


46 


கத்தரிக்கோல் 


ஊதவல்ல 
நுரையீரல் 


மீள்மப்பட்டை 
Oo 


கத்தரிக்கோல் 
டிஎன்ஏ-திருகு சுழல் 

வண்ண 

IIIIMAIIT செலோ -நாடா 
இரு எழுதுகோல்கள் 

நெகிழி உறிஞ்சிகள் , 
(நான்கு நிறங்களில் ) 


பா 


மடங்காத 
நெகிழி 
புட்டி 


( 0 
Y - வடிவமுடைய 
மூன்று - வழி 

பெரிய 
நெகிழி இணைப்பு பலூன் 


சிறிய U / 


பலூன்கள் 


A = ADENINE 


1 . புட்டியை மேலிருந்து 
12 செ . மீ வெட்டவும் . 


= GUANINE 


2 . Y - வடிவ இணைப்பில் 
நுரையீரலைப் போல இரு 
சிறிய பலூன்களை மீள்மப் 
பட்டையால் இணைக்கவும் . 


1 . வண்ண உறிஞ்சிகளில் 
இருந்து 6 செமீ 
நீளமுள்ளதுண்டுகளை 
வெட்டவும் . 


OIN 


3 .புட்டி மூடியில் ஒரு சிறு 
துளையிடவும் . 


3. புட்டி மூடியில் இந்த 
பலூன் அமைப்பை 
இறுக்கமாகப் 
பொருத்தவும் . 


2 .இரு வேறு வண்ண உறிஞ்சிகளை THYMINE 
நாடாவால் ஒட்டவும் . 


C = CYTOSINE 


5 . ஒரு நல்ல தரமான 
பெரிய பலூனை வெட்டவும் . 
அதை மென் சவ்வுறையைப் 
போல நன்கு இழுத்து 
திறந்த முனையில் பொருத்தவும் . 


3 . வண்ண உறிஞ்சிகளை மாறி மாறி 
இரண்டு ஒட்டும் நாடாக்களின் நடுவில் 
வைத்து ஒட்டவும் . இந்த மாதிரியை 
பிடித்துக் கொள்ள 
இரு முனைகளிலும் CS 
எழுதுகோல்களை A 
ஒட்டவும் . 


4 . மேலே இன்னொரு 
நாடா அடுக்கால் 
ஒட்டவும் . இரு நாடா அடுக்குகளின் 
இடையே உறிஞ்சிகள் பொருந்தி இருக்கும் . 


இந்த அற்புதமான 

மாதிரி நமது 
நுரையீரல்களின் 
செயற்பாட்டை 

தெளிவாக 
செய்து காண்பிக்கிறது . 


6 . பலூன் மென்சவ்வுறையை 
கீழே இழுக்கும் போது இரு சிறிய 
பலூன்களும் உப்பும் -- இரண்டு 
நுரையீரல்களையும் காற்றால் நிரப்புவதால் . 
மென்சவ்வுறையை விடுவிப்பதால் 
நுரையீரல்கள் காற்றை வெளியேற்றி 
தளர்வுறும் . 


டிஎன்ஏ, டிஆக்ஸிரிபோனூக்லிக் 
அமிலத்தின் சுருக்கம் , பெற்றோரிடமிருந்து 
குழந்தைகளால் பெறப்படும் மரபணு ஆகும் . 
இந்த செயல்திட்டத்தால் தோல் , கண்ணின் 
நிறம் போன்ற குணாதிசியங்களை குழந்தை 
பொற்றோருடன் பகிர்கிறார்கள். 


5 . அழகியடிஎன்ஏ 
திருகு சுழலைக் 
காண மாதிரியை 
இரு கைகளால் 
பிடித்துக் கொண்டு 
முறுக்கவும் . 

49 


அமைதியான 
வெடிகுண்டு 3 


ஐந்து 
ஐஸ்கிரீம் 
குச்சிகள் 


இங்கு 
பிடிக்கவும் 


2 . நான்காவது குச்சி D - ஐ 
1 . மூன்று ஐஸ்கிரீம் குச்சிகள் 

A - க்கு மேலும் , B - யின் அடியிலும் 
A ,B ,C - க்களை, B அடியில் 

மற்றும் C- க்கு மேலும் சொருகவும் . 
இருக்குமாறு , ஒருமுனையில் 
ஒன்றாக சேர்த்து பிடிக்கவும் . A ,C - இரண்டையும் 
படத்தில் காட்டிய படி விரிக்கவும் . 


3 . கடைசி குச்சி E - ஐ 
A - க்கு அடியிலும் 
B - க்கு மேலும் மற்றும் 
C- க்கு அடியிலும் 
சொருகவும் . ஐந்து 
ஐஸ்கிரீம் குச்சிகளின் 
ஒன்று கூட்டு தன்னைத் 
தானே தாங்கிக் கொள்ளும் . 


ஐந்து ஐஸ்கிரீம் 
குச்சிகளை இந்த 

முறையில் 
ஒன்று கூட்டினால் அவை 
பசையோ தைப்பு முள்ளோ 
இல்லாமல் தன்னைத் 
தானே பற்றித் தாங்கி 
நிற்கும் . மோதும் போது 
குச்சிகள் கழன்று 
தெரித்து விழும் ! 


4 . இந்த கூட்டை காற்றிலோ அல்லது 
சுவற்றின் மீதோ மேலே எறிய முயற்சி 
செய்யவும் . அவை தரையைத் தொடும்போது 
வெடிகுண்டு வெடித்து ” குச்சிகள் எல்லா 
திசைகளிலும் சிதறி பறந்து செல்லும் . 


50 


